GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 8 . 00 Paise . 


OF 


RS 


GOVERN 


NEW 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TV 


1 


RTE 


PA 


S 


. 


22 


PUBLISHED BY AUTHORITY 


4LONET 


IUMPHS 


No. 46 ] 


CHENNAI, WEDNESDAY, DECEMBER 3 , 2014 
Karthigai 17 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to the Tamil Nadu Electricity Distribution Code 


614 -626 


Errata to Notification 


626 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


626 -632 


Loss of Certificates 


. 


. 


. 


. 


. 


. 


.. . 


DTP _ VI-2 (46 ) — 1 


[613 ] 


614 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to the Tamil Nadu Electricity Distribution code 

Notification No. TNERC /DC /8 – 21, dated 7 - 10 - 2014 . 


No . VI(2 )/274 /2014 . 

In exercise of the powers conferred by Section 181 read with Section 46 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 
2003) and all other powers enabling it in this behalf, the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the 
following amendments to the Tamil Nadu Electricity Distribution Code , the draft of the same having been previously published , 
as required under sub - section ( 3 ) of the said Section 181. 


AMENDMENTS 


In the said Distribution Code , 


I. in 


regulation 27 , 


(1 ) for sub -regulation ( 3 ), the following sub -regulation shall be substituted , namely : 


" ( 3) The application for HT service connection shall be in FORM - 4 . Application for LT service connection (other than 
Agriculture and Hut), LT Agriculture service connection and LT Hut service connection shall be in FORM - 1, 2 and 3 
respectively . 


Note : Requisitions for supply of energy ( Applications), even if incomplete , and irrespective of whether they are handed 
over in person or by post, should be acknowledged in writing. If they are in order, they shall be registered immediately and 
acknowledged . If they are incomplete , the defects should be indicated and returned without registration ."; 


(2 ) for sub -regulation (4 ), the following sub -regulation shall be substituted , namely: 


“ (4 ) An intending consumer who is not the owner of the premises shall produce a consent letter in FORM - 5 of 
ANNEXURE III to this Code from the owner of the premises for availing the supply . If the owner is not available or refuses 
to give consent letter, the intending consumer shall produce valid proof of his being in occupation of the premises and also 
execute an indemnity bond in FORM -6 of ANNEXURE III to this Code indemnifying the licensee against any loss on account 
of disputes arising out of effecting service connection to the occupant and acceptance to pay security deposit twice the normal 
rate . 


Explanation :- For the purpose of this sub -regulation , the expression “ valid proof” means any proof of occupancy such 
as registered power of attorney or latest rent receipt issued prior to the date of application or lease deed or possession order 
from appropriate authority or decree or judgment of Courts."; 


(3 ) sub -regulations (6 ) and (7 ) shall be omitted ; 


(4 ) for sub -regulation (12 ), the following sub -regulation shall be substituted , 


" (12) Supply shall be given in Poromboke lands /Government lands on production of No Objection Certificate obtained 
from the concerned officer of the Government of Tamil Nadu. The applicant shall execute an indemnity bond in FORM -6 of 
the ANNEXURE III to this code and also pay security deposit twice the normal rate ."; 


(5 ) after sub -regulation ( 15 ), the following sub -regulation shall be inserted , namely : 


" ( 15A) Notwithstanding anything contained in sub -regulations ( 14 ) and ( 15 ), a person or an establishment or an entity 
shall be given only one service connection in a premises or in contiguous premises to run a business or service or occupation 
or another form of activity including its associated activities and for activities of the associates even if there is a permanent 
physical segregation ." ; 


(6 ) for the Explanation under sub -regulation ( 16 ), the following Explanation 


shall be substituted , namely : 


" Explanation :- For the removal of doubts , it is hereby declared that the expression “ other compliances ” occurring in the 
Explanation to section 43( 1) of the Act as reproduced in sub - regulation ( 1) shall mean the documents mentioned in the Forms 
specified in ANNEXURE III to this Code and any decree or order or judgment of Courts .". 


Dec . 3 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


615 


(1 ) in ANNEXURE III,- 

(i) for FORM -I, the following shall be substituted , namely: 


" FORM - 1 


Application Form for L . T. Service connection (except Agriculture and Hut) 
FORM OF REQUISITION FOR SUPPLY OF LOW TENSION ENERGY ( SINGLE PHASE / THREE PHASE ) 


[Refer regulation 27 ( 3)] 


To 


The Designated Engineer 
( Address of the Licensee ) 


Sir, 
1. I hereby request you to supply electrical energy to the premises hereinafter described . 

(Note : This undertaking does not preclude a separate written contract being entered into , if so desired by the Licensee 
or the consumer .) 


2 . I agree to pay for said energy , service connection charges , the deposit of such security , meter rent, as may be 
demanded in accordance with the scale of rates prescribed under Tamil Nadu Electricity Distribution Code, Supply Code, 
notifications and orders issued in this regard by Tamil Nadu Electricity Regulatory Commission . 

3. I wish to be charged under tariff ............ under schedule of the TNERC tariff order dated........... 

4 . I agree to take supply for ....... ......... years and utilize the energy in the premises described hereunder or outside the 
premises for my bonafide use . 

5 . In case I sell or otherwise dispose of the property / vacate the premises while the supply is continued, I agree to give 
one Calendar month notice in writing and pay all the arrears to the Licensee . Failing such notice, I hold myself responsible 
for energy consumed in the premises till such notice is given to the Licensee . 


6 . Description of the premises 
Door No . and / or name of the house or premises 
Street 
Town / Village and Taluk 
Owned by (Name in Block Letters ) 
Tenanted by (Name in Block Letters) 
Applicant s address for correspondence : 
7 . The following are my requirements 


(A ) Lighting : 


Number of 
points 


Wattage of 
points 


Total 
wattage 


(i) Lights 
(ii) Fans 
( iii) Convenient wall plugs 


(B ) Domestic electrical apparatus : 

(i) Cookers 
( ii) Water heaters 
(iii) Refrigerator 
( iv ) Air Conditioners 
(v) Other purpose 
(vi) Convenient wall plugs 


616 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


( C ) Power Loads 


(i) Domestic 


(ii) Industrial 


(iii ) Welding 


(iv) Other purposes 


(v ) Convenient Wall Plugs Demand applied for in KW 


The wiring has been completed on : 


Signature of the Applicant 


Place : 


Date : 


Note : The application shall be accompanied with the following documents : 


(i) Certified copy of proof of ownership such as sale deed / partition deed /gift settlement lallotment letter/ computer 
patta / ownership certificate issued by revenue department officials /court judgment or recent property tax receipt. 


(ii ) In the case of joint property , certified copies of proof of ownership such as legal heir certificate along with parent 
documents specified in note (i) above and consent letters from co - owners . If consent letter is not produced , an indemnity bond 
with enhanced security deposit . 


(iii ) If the applicant is not the owner, consent letter from owner in FORM No. 5 or valid proof of occupancy and indemnity 
bond in FORM No .6 . 


FOR LICENSEE S USE ONLY 


Application registered as No. 


dated 


Note. 1. In case of transfer of the service , fresh application should be signed by the transferee (or a letter signed by both 
the transferor and transferee, agreeing to the above conditions for transfer should be obtained ). 

2 . Additions or omissions to the connected load to be notified to the Licensee before effecting the electricity 
connections. 


PRECAUTION TO BE ADOPTED BY CONSUMERS, OWNERS, ELECTRICAL CONTRACTORS, ELECTRICAL 

WORKMEN , AND OTHER SUPPLIERS OF ENERGY 


No electrical installation work , including additions, alterations , repairs and adjustments to existing installations except such 
replacement of lamps, fans, fuses , switches and other component parts of the installations as in no way alter its capacity or 
character shallbe carried out upon the premises or on behalf of any consumer or owner for the purpose of the supply of energy 
to such consumer or owner, except by an authorized person specified by the Authority.”; 


Dec. 3 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


617 


617 


(2) for FORM -3 and FORM -4 , the following shall be substituted : 


" FORM -3 
APPLICATION FOR HUT SERVICE 

[Refer regulation 27 (3 )] 


(Form of requisition for supply of Low Tension Energy to huts in Panchayats ) 


TO 


The Engineer of the Licensee 


Sir , 


1. I hereby request you to supply electrical energy to my hut described below : 


2 . I agree to pay for energy, service connection meter rent and other charges including security deposit as demanded 
in accordance with the regulations prescribed by Tamil Nadu Electricity Regulatory Commission . 


3 . I wish to be charged under tariff .. ..... . . .. under schedule of the TNERC tariff order dated ....... . 


4 . I agree to receive supply only for .... ......W load and utilize the energy for my hut described hereunder and I agree 
that the authorities may disconnect the service connection in case l utilise the energy above the said load. 


5 . In case I sell or otherwise dispose of the hut, I agree to give one Calendar month notice in writing and pay all the 
arrears to the Licensee. 


6 . Description of the premises 


(a ) Name of the applicant 
(b ) Father s Name 
(c ) Adi Dravidar / Other Castes 
(d ) Survey No. / Identification of hut 
(e ) Area of hut 


(f) Whether the hut constructed with clay soil / thatched roof 


(g ) Village and Taluk 
(h ) Tenanted by (Name in block letters ) 
(i) Applicant s correspondence address 


Place : 
Date : 


Signature / left hand thumb impression 

of the Applicant 


Note : The applicant shall produce documents as specified in item (i)& (ii) of Note to FORM - 1 of this Distribution Code, 
when the applicant is the owner of the premises , and produce documents in item (iii) when the applicant is not the owner 
of the premises . In the case of poromboke land, effecting of service connection will be governed by sub -regulation (12 ) in 
regulation 27 of this Code. 


618 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


FORM - 4 


Application 


for H . T . Service connections ( Including addl. Demand). 


FORM OF APPLICATION OF NEW SUPPLY OR ADDITIONS TO CONNECTED LOAD AND HAVE 

MAXIMUM DEMAND EXCEEDING 63 KVA . 


[Refer regulation 27 (3 )] 


То 


The Designated Engineer 

(Address of the Licensee ) 
1. Name of consumer and registered address 


2 . Address of consumer s premises at which 

supply is required 
3. Nature of service 
4 . Voltage rating at which H .T . supply is required 
5 . Data on consumers load 


: 


Notified connected load in H . P . 


M . D . in KVA 


Description 


As on date 


Subsequent additional sanction 


Estimated requirement now applied 


Total 


Brief details of industry to be served 


No. of shifts 


Probable date of load maturing 


Remark , if any, regarding essentiality of supply 


Signature of the Applicant 
Name (in capital letter ) 


Date 


Office Seal. 


Dec . 3 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


619 


Note : The application shall be accompanied by the following documents : 

( 1) (a ) When the applicant is the owner of the premises : 

Certified copy of proof of ownership such as sale deed /partition deed /gift settlement executed in favour of the applicant/ 
certified copy of court judgment 


(or ) 


Recent Property Tax receipt for the premises in the name of the applicant. 

(b ) When the applicant is not the owner of the premises: 
Consent letter from the owner of the premises 

(or) 
Valid proof of occupancy along with the following, 

(a ) Indemnity Bond in FORM 6 

(b ) Letter of acceptance to pay enhanced security deposit 
2 . Partnership deed : in case the applicant is a partnership firm or Memorandum / Articles of Association in case of 

companies registered under Companies Act. 
3. Letter / Resolution authorizing the signatory 
4 . Site Plan 


6 . Data to be furnished by Licensee 


Estimated 
increase in 
M . D . of the 
undertaking. 
if any , the 
application is 
recommended 


Capacity of 
existing 
services , 
if any 


Nature of 
supply 
DC IAC 
voltage or 
low voltage , 
etc ., 


Brief list of 
materials 
required , i.e . 
cable 
transformer 
switchgear, 
etc ., 


Approximate 
cost of 
giving 
service 


Any other 
remarks 
affecting the 
supply 
undertaking 
with 
particular ref. 
to plant 
site location 
of consumer 
installation 


Materials 

in 
stock 


Materials 

to 
be ordered 


7 . Information regarding priority whether 

there is any prior H . T . applications in the 

connected area awaiting supply of power 
Note : For the purpose of priority, the area served by the sub - station feeder will be taken into account. 


Signature of Licensee s 
Engineer. ". 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electicity , 
Regulatory Commission . 


Chennai-600 008 , 
7th October 2014 . 


620 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 

அறிவிக்கை 


[ அறிவிக்கை எண் .த . மி . ஒ . ஆ ./ மி . ப . வி /8 - 21 , 07 - 10 - 2014 நாளிட்டது . ) 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36/ 2003) 46 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 181 ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதன் மூலம் தமிழ்நாடு மின்பகிர்மான விதித்தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தத்தை செய்துள்ளது . 
அதன் வரைவு மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 


--- பா வதித்தொகுப்பிற்கு பின்வரும் திருக்கக்கை - 


திருத்தம் 


மேற்சொன்ன மின்பகிர்மான விதித்தொகுப்பில் , 

1 . 27 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , - 


(1 ) (3 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதிக்குப் பதிலாக பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (3 ) உயர் அழுத்த மின்வழங்கலுக்கான விண்ணப்பம் படிவம் 4 இல் தரப்பட வேண்டும் . குடிசை மின்னிணைப்பு மற்றும் வேளாண்மை 
மின்னிணைப்பு தவிர மற்ற தாழ்வழுத்த மின்னிணைப்பு , தாழ்வழுத்த வேளாண்மை மின்னிணைப்பு , தாழ்வழுத்த குடிசை மின்னிணைப்பு 
ஆகியவற்றிற்கான விண்ணப்பம் முறையே படிவம் - 1, 2, 3 - ன்படி இருக்க வேண்டும் . 


குறிப்பு : - மின் ஆற்றலை வழங்கிடக் கோரும் விண்ணப்பங்கள் முழுவதும் நிரப்பப்படாவிட்டாலும் , அவை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் 
வழியாகவோ எவ்விதத்தில் தரப்பட்டாலும் அவற்றைப் பெற்றதற்கான எழுத்து மூலமான ஒப்புதல் அறிக்கையைத் தரவேண்டும் . அவை ஒழுங்காக 
அமைந்திருந்தால் அவற்றைப் பதிவு செய்து அவற்றைப் பெற்றமைக்கான ஒப்புதலையும் தரவேண்டும் . அவை முழுமையாக 
நிரப்பப்படாமலிருந்தால் அதில் உள்ள குறைபாடுகளைச் சுட்டிக்காட்டி , அவற்றைப் பதிவு செய்யாமல் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் . ; 


(2 ) (4 ) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதிக்குப் பதிலாக , பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது: 


" (4 ) இருப்பிடத்துக்குச் சொந்தக்காரராக இல்லாமல் மின்வழங்கல் கேட்கும் நுகர்வோராக விருப்பமுள்ளவர் , அதைப்பெற இந்த 
விதித்தொகுப்பின் பின்னிணைப்பு III இல் உள்ள படிவம் - 5 இன் படியான சம்மதக் கடிதத்தை இருப்பிட உரிமையாளரிடமிருந்து பெற்றுத் 
தரவேண்டும் . சொந்தக்காரர் கிடைக்கவில்லையென்றாலோ அல்லது சம்மதக் கடிதம் தர மறுத்துவிட்டாலோ, நுகர்வோராக விருப்பமுள்ளவர் 
அந்த இருப்பிடத்தில் குடியிருப்பதற்கான செல்லத்தக்க சான்றை தரவேண்டும் . மேலும் , இவ்விதியின் பின்னிணைப்பு III இல் உள்ள 
படிவம் - 6 இன் படியான காப்புறுதி பத்திரத்தின் வாயிலாக , குடியிருப்பவருக்கு மின்னிணைப்பு வழங்கலால் உருவாகும் தகராறுகளால் 
உரிமம்தாரருக்கு விளையும் இழப்புக்குக் காப்புறுதி தந்து , மேலும் இயல்பான காப்புறுதித் தொகையைப் போல இரட்டிப்பு மடங்குத் தொகையை 
காப்புறுதித் தொகையாகச் செலுத்தவும் உறுதியேற்க வேண்டும் . 


விளக்கம் : 


இந்த உள் ஒழுங்குமுறைவிதிக்காக , " செல்லத்தக்க சான்று என்றால் பதிவு செய்யப்பட்ட அதிகார அளிப்பு ஆவணம் அல்லது 
மின்னிணைப்பிற்கான விண்ணப்பம் கொடுக்கும் தேதிக்கு முன் அளிக்கப்பட்ட சமீபத்திய வாடகை ரசீது அல்லது குத்தகை ஒப்பாவணம் 
அல்லது நீதிமன்ற தீர்ப்புகள் / உத்தரவுகள் அல்லது உரிய அதிகார அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட உடைமை கட்டளை போன்ற குடியிருப்பு 
சான்று . " ; 


( 3) (6) மற்றும் (7) ஆம் உள் - ஒழுங்கு முறைவிதிகள் நீக்கப்படுதல் வேண்டும் ; 


( 4) (12 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதிக்குப் பதிலாக பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
" (12 ) புறம்போக்கு நிலங்கள் / அரசு நிலங்களில் , தமிழ்நாடு அரசின் உரிய அலுவலரிடமிருந்து பெற்ற மறுப்பின்மைச் சான்றிதழை 
அளித்தால் மின்னிணைப்பு வழங்கப்படும் . மேலும் , விண்ணப்பதாரர் இவ்விதியின் பின்னிணைப்பு III இல் உள்ள படிவம் - 6 இன் படியான 
காப்புறுதி பத்திரமும் , இயல்பான காப்புறுதித் தொகையை போல இரட்டிப்பு மடங்கு காப்புறுதித் தொகையை செலுத்த வேண்டும் .” ; 

( 5 ) (15 ) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதிக்குப் பிறகு , பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (15A ) ( 14 ) மற்றும் ( 15 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதிகளில் எப்படி இருந்தபோதிலும் , ஒரு நபர் அல்லது நிறுவனம் அல்லது 
தனித்தன்மையான நிறுவனம் ஆகியவற்றிற்கு ஒரு வளாகத்தில் அல்லது சேர்ந்திருக்கும் வளாகங்களில் , அவை நிரந்தரமாக புறநிலை 
தனிமைப்பட்ட இடங்களாக இருந்தாலும் , ஒரு தொழிலுக்கோ அல்லது சேவைக்கோ அல்லது பணிக்கோ அல்லது அதன் ஐக்கியப் பணி 
நடவடிக்கைகள் உட்பட வேறுவிதமான அமைப்பில் இருக்கும் நடவடிக்கைகளுக்கோ , மற்றும் சார்ந்தவர்களின் பணிகளுக்கோ , ஒரே ஒரு 
மின்னிணைப்பு மட்டுமே வழங்கப்படும் . ; 


(6 ) ( 16 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியின் கீழ் வரும் விளக்கத்திற்கு பதிலாக பின்வரும் விளக்கம் அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது , 


Dec . 3 , 2014] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


621 


விளக்கம் : ஐயங்களை அகற்றும் பொருட்டு , (1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் மறு ஆக்கம் செய்யப்பட்டுள்ள சட்டத்தின் 
43 (1 ) ஆம் பிரிவுக்குரிய விளக்கத்தில் வரும் " பிற இணங்குகைகள் " என்ற வாசகத்தின் பொருள் என்னவென்றால் , இந்த விதித்தொகுப்பில் 
இணைப்பு III - ல் உள்ள படிவங்களில் கூறப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் நீதிமன்றத் தீர்ப்பு அல்லது உத்தரவு அல்லது ஆணைகளாகும் " 


II . இணைப்பு III ல் , 


(1) படிவம் 1க்கு பதில் கீழ்க்கண்ட படிவம் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


"படிவம் - 1 
தாழ் வழுத்த மின்னிணைப்பு விண்ணப்பப் படிவம் 


(வேளாண்மை மற்றும் குடிசை வகையினங்கள் தவிர) 


தாழ் வழுத்த மின் ஆற்றல் வழங்க கோரும் படிவம் 
( ஒற்றைத் தறுவாய் முத்தறுவாய் ) 
( ஒழுங்குமுறை விதி 27 (3 ) பார்க்க ) 


பெறுநர் 


குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 
( உரிமதாரர் முகவரி ) 


ஐயா , 


1 . நான் இனி கீழே விவரிக்கப்படவுள்ள இருப்பிடத்துக்கு மின் ஆற்றல் வழங்குமாறு இதனால் கேட்டுக் கொள்கிறேன் . 


( குறிப்பு : இந்த உறுதியேற்பு, உரிமதாரரோ அல்லது நுகர்வோரோ விரும்பி தனியாய் எழுத்து வடிவில் ஒப்பந்தமேதும் செய்து கொள்வதைத் 
தவிர்க்காது என்பதைக் கவனிக்க வேண்டும் . ) 

2. நான் , தமிழ்நாடு மின்சாரப் பகிர்மானவிதித்தொகுப்பு மின் வழங்கல் விதித்தொகுப்பு , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இது 
தொடர்பாக வெளியிடும் அறிவிப்புகள் , ஆணைகள் ஆகியவற்றின்படி விதிக்கப்படும் விலைவீதத்தில் செப்பிய மின் ஆற்றல் , மின்னிணைப்புக் 
கட்டணங்கள் , காப்பு வைப்புத் தொகை , மின்னளவி வாடகைத் தொகை ஆகியவை கட்ட இசைகிறேன் . 

3 . நான் ............... தேதியிட்ட தநாமி ஓஆ வெளியிட்ட கட்டண வீத அட்டவணைப்படிக்கான கட்டண வீதம்........... இன்படி உரிய 
கட்டணம் விதிக்கப்பட விரும்புகிறேன் . 


4 . நான் .... ... ஆண்டுகளுக்கு மின் வழங்கல் பெறவும் இருப்பிடத்து உள்ளும் புறமும் பயன்படுத்தும் ஆற்றலை அதிகாரம் 
தரப்பட்ட நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தவும் இசைகிறேன் . 

5 . மின்வழங்கல் தொடர்கின்ற நிலையில் நான் உரிய சொத்துக்களை விற்றாலோ அல்லது மாற்றம் செய்தாலோ உரிய இருப்பிடத்தைக் 
காலி செய்துவிட்டுச் சென்றாலோ , நான் , எழுத்து மூலமாக கால அட்டவணைப்படியான ஒருமாதக் காலத்துக்கு அறிவிப்பு தந்துவிட்டு , 
உரிமதாரருக்கான அனைத்து நிலுவைத் தொகைகளையும் கட்டவும் , அத்தகைய அறிவிப்பைத் தரத் தவறினால் , அத்தகைய அறிவிப்பை 
உரிமதாரருக்குத் தருகின்ற வரையில் அந்த இருப்பிடத்தில் நுகரப்படும் மின்னாற்றலுக்கான பொறுப்புகளை வகிக்கவும் இசைகிறேன் . 


6 . இருப்பிட விவரம் 

கதவிலக்க எண் / வீடு அல்லது இருப்பிடப் பெயர் 
தெரு 
ஊர் / நகரம் 
வட்டம் 
உரிமையாளர் ( பெயர் ) 
வாடகையாளர் ( பெயர் ) 
விண்ணப்பதாரருடன் தொடர்பு 
கொள்வதற்கான முகவரி 


எனது மின் தேவைகள் கீழே தரப்படுகின்றன 
(A ) ஒளியூட்டல் 


இட மொத்த 
வாட்டளவு வாட்டளவு 


எண்ணிக்கை 


(1) விளக்குகள் 
( ம்) மின் விசிறிகள் 
( ii ) தேவையான சுவர்ச் செருகமைப்புகள் 


622 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


( B ) வீட்டு மின் கருவிகள் 

(i) சமையல் கலங்கள் (cookers ) 
(i) தண்ணீ ர்ச் சூடுட்டிகள் 
( iii ) குளிர் சாதனப் பெட்டி 
( iv ) காற்றுப் பதனிகள் (Air conditioners ) 
( v ) பிறபயன்பாடுகள் 


( vi) தேவைப்படும் சுவர்ச் செருகமைப்புகள் 
மின்திறன் சுமைகள் ( Power Loads ) 
( i ) வீடு 
(ii ) தொழிலகம் 
( iii ) பற்றுவைப்பு 
(iv ) பிறபயன்பாடுகள் 
( v) தேவைப்படும் சுவர்ச் செருகமைப்புகள் 

விண்ணப்பித்த மின்தேவை கி . வா .இல் : 


மின்கம்பியமைத்தல்.......... தேதியன்று முடிக்கப்பட்டுவிட்டது : 


விண்ணப்பதாரர் கையொப்பம் . 


இடம் : 
தேதி : 


குறிப்பு: - விண்ணப்பம் பின்வரும் ஆவணங்களோடு தரப்படவேண்டும் . 


(i) உடைமைகளின் சான்றிடப்பட்ட நகல்களான விற்பனை ஒப்பாவணம் / பிரிவினை ஒப்பாவணம் / பரிசு ஒப்பந்தம் / ஒதுக்கீடு 
கடிதம் கணிணி பட்டா/ வருவாய்த்துறை அதிகாரிகளினால் வழங்கப்பட்ட உரிமைப் பத்திரங்கள் நீதிமன்ற தீர்ப்பு அல்லது சொத்துவரி ரசீது . 


( ii ) கூட்டு சொத்து உடைமைகளுக்கு உடைமைகளின் சான்றிடப்பட்ட நகல்களான சட்டப்படியான வாரிசு சான்றிதழ் , அதனோடு 
குறிப்பு () - ல் கூறப்பட்டிருக்கும் மூல ஆதாரங்களும் , மற்றும் கூட்டுரிமையாளர்களின் இசைவு கடிதங்கள் . கூட்டுரிமையாளர்களின் இசைவுக் 
கடிதங்கள் இல்லையென்றால் , ஈட்டுறுதிப் பிணைமுறியோடு மிகுதிப்படுத்தப்பட்ட காப்பீட்டுத் தொகை . 


( iii ) விண்ணப்பதாரர் உடைமையாளர் இல்லையென்றால் , உடைமையாளரின் இசைவுக் கடிதம் படிவம் 5 - ல் சமர்ப்பிக்க வேண்டும் 
அல்லது செல்லத்தக்க குடியிருப்பவர் சான்றும் படிவம் 6 - ல் உள்ள ஈட்டுறுதிப் பிணைமுறி சமர்ப்பிக்க வேண்டும் . 


உரிமம்தாரரின் உபயோகத்திற்கு மட்டும் 


விண்ண 


ப்பப் பதிவு எண் . 


தேதி : 


குறிப்பு: 
1 . மின்னிணைப்பு உரிமை மாற்றப்படும்போது , மாற்றித் தருபவர் புதிய விண்ணப்பத்தில் கையொப்பமிட்டுத் தரவேண்டும் ( அல்லது மாற்றித் 
தருபவரும் மாற்றிப் பெறுபவரும் மேலுள்ள விதிவகுப்புகளுக்கு , இசைவதாக எழுதிய கடிதத்தில் இருவரது கையொப்பங்களையும் பெற 
வேண்டும் ). 


2 . இணைந்த மின் சுமையில் ஏதாவது கூடுதலோ மாறுதலோ வேண்டுமென்றால் அதை இணைப்பு தரும் தேதிக்குள் உரிமதாரருக்கு 
அறிவிக்க வேண்டும் . 


நுகர்வோர் , உரிமையாளர் , மின் ஒப்பந்தக்காரர் , மின் பணியாளர் , பிற மின் ஆற்றல் வழங்குவோர் ஆகியவர்கள் அனைவரும் கடைப்பிடிக்க 

வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் . 
விளக்குகள் , மின் விசிறிகள் , உருகிகள் , நிலைமாற்றிகள் திறப்பிகள் (Switches ) அல்லது நிறுவலின் பகுதிகள் ஏதாவது மாற்றுதல் 
போன்றதாகவோ இருப்பவற்றை மின்னிணைப்பின் நிறுவல் திறனையும் தன்மையையும் மாற்றாமலிருந்தாலொழிய நிறுவிய அமைப்புகளில் 
மின் நிறுவல் பணியேதும் , அது கூடுதலாகவோ , மாற்றமாகவோ, பழுதுபார்த்தலாகவோ, வேறு சரிசெய்தலுக்காகவோ நுகர்வோரின் அல்லது 
உரிமையாளரின் சார்பில் , உரிய அதிகார அமைப்பால் அதிகாரம் தரப்பட்டவர்களன்றி வேறுயாரும் செய்யக் கூடாது .” 


Dec . 3 , 2014] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


623 


2 . படிவம் - 3 மற்றும் படிவம் - 4- க்கு பதிலாக , கீழ்க்கண்ட படிவங்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


படிவம் - 3 


குடிசை மின்னிணைப்பு விண்ணப்பம் 

( ஒழுங்குமுறை விதி 27(3) பார்க்க ) 
(ஊராட்சி அமைப்புகளில் உள்ள குடிசைக்கு தாழ்வழுத்த மின் ஆற்றல் வழங்குமாறு கோரும் படிவம் ) 


பெறுநர் 


உரிமதாரரின் பொறியாளர் 


ஐயா , 


1 . எனது , கீழே விவரித்துள்ள குடிசைக்கு மின் ஆற்றல் வழங்கும்படி , இதனால் கேட்டுக் கொள்கிறேன் . 

2 . நான் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விதிக்கும் ஒழுங்குமுறைவிதிகளின் படியாக வேண்டப்படும் , மின் ஆற்றல் , 
மின்னிணைப்பு, மின்னளவு வாடகை மற்றும் பிற கட்டணங்களோடு காப்பு வைப்புத் தொகையும் செலுத்த இசைகிறேன் . 

3 . நான் இதற்கான கட்டண வீதத்தைத் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையக் கட்டணவீத ஆணை தரும் அட்டவணையில் 
உள்ள 

கட்டணவீதப்படி கட்டணம் விதிக்கப்பெற விரும்புகிறேன் . 
4 . ............ ... வாட் அளவு மின்சாரம் மட்டுமே பெறவும் அதைக் கீழே விவரித்துள்ள எனது குடிசைக்குப் பயன்படுத்துவதற்கும் 
இசைவதோடு , மேற்கண்ட மின்திறனுக்கும் மேலாக நான் மின் ஆற்றலைப் பயன்படுத்தினால் உரிய அதிகாரிகளால் மின்னிணைப்பு 
துண்டிக்கப்படவும் இசைகிறேன் . 


5 . நான் குடிசையை விற்கவோ , வேறுவகையில் விட்டுவிலகவோ நேர்ந்தால் , கால அட்டவணைப்படியான ஒரு மாதக் கால அறிவிப்பை 
எழுத்து மூலம் தெரிவிப்பதோடு உரிமதாரருக்குச் செலுத்த வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளைச் செலுத்தவும் இசைகிறேன் . 


6 . குடிசை உள்ள இடவிவரம் 


( a ) விண்ண 


ப்பதாரர் பெயர் 


( b ) தந்தை பெயர் 


( c ) ஆதிதிராவிடர் , பிறசாதியினர் 


( d ) புல எண் , குடிசை அடையாளம் 


( e ) குடிசைப் பரப்பு 


(f ) குடிசை களிமண்ணால் , ஓலைக் கூரையால் கட்டப்பட்டுள்ளது 


( g ) கிராமமும் , வட்டமும் 


( h ) வாடகையாளர் ( பெயர் ) 


(i ) விண்ண ப்பத்தாரர் தொடர்பு முகவரி 


விண்ணப்பதாரர் கையொப்பம் / 
இடது கட்டைவிரல் பதிவு 


குறிப்பு : விண்ணப்பதாரர் உடைமையாளராக இருப்பின் , இவ்விதித் தொகுப்பு படிவம் - 1ல் உள்ள குறிப்பு () மற்றும் ( ii) ல் கூறப்பட்டுள்ள 
ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் . விண்ணப்பதாரர் உடைமையாளராக இல்லாதபட்சத்தில் , குறிப்பு ( iii )- ல் கூறப்பட்ட ஆவணங்களை 
சமர்ப்பிக்க வேண்டும் . புறம்போக்கு நிலத்திற்கு வழங்கப்படும் மின்னிணைப்புகள் , இவ்விதித் தொகுப்பின் ஒழுங்குமுறை விதி 27ன் 
உள் ஒழுங்குமுறை விதி 3 ஆல் ஆளப்படும் . 


624 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


படிவம் - 4 


உயர் அழுத்த மின்னிணைப்பு விண்ணப்பம் 


( கூடுதல் சுமை உள்ளடங்க ) 
பெரும மின்தேவை 63 கிவோஆ அளவினும் அதிகமாகும் போது புதிய மின் வழங்கல் பெறவும் நிலவும் சுமைகளோடு 

கூடுதல் சுமைகளைப் பெறவும் உரிய விண்ண ப்பப் படிவம் . 


( ஒழுங்குமுறை விதி 27 ( 3) பார்க்க ) 


பெறுநர் 


குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 
( உரிமதாரர் முகவரி ) 

நுகர்வோர் பெயரும் பதிவு முகவரியும் 
2 . மின்வழங்கல் கோரும் நுகர்வோரின் இருப்பிட முகவரி 

மின்னிணைப்பின் தன்மை 
4 . உயர் அழுத்த மின் வழங்கல் தரத் தேவைப்படும் மின்னழுத்த வரையளவு 

நுகர்வோரின் சுமை விவரங்கள் 


கு .தி அளவில் உள்ள 
அறிவிப்பு தந்த 
இணைந்த சுமை 


கி . வோ . அளவில் 
உள்ள பெரும் 
மின் தேவை 


விவரம் 


அத்தேதி வரையுள்ளது 


பா 


பெறப்பட்ட கூடுதல் 
ஒப்பளிப்புக்கு விண்ணப்பம் தற்போது 
விண்ணப்பிக்கப்பட்டதற்கான மதிப்பிட்ட 
மின் தேவை . 


மொத்தம் 


பயன்படுத்தும் தொழிலகம் பற்றிய சுருங்கிய விவரங்கள் 


முறைவேளை எண்ணிக்கை 


மின் சுமை முழுவதும் வரவாய்ப்புடைய தேதி 


மின் வழங்கலுக்கான இன்றியமையாமையைப் பற்றிய குறிப்புகள் 
( தேவைப்பட்டால் ) 


விண்ணப்பதாரர் கையொப்பம் . 


பெயர் 


தேதி 


அலுவலக முத்திரை 


Dec . 3 , 2014) | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


625 


குறிப்பு - (1) விண்ணப்பத்தை பின்வரும் ஆவணங்களோடு தரவேண்டும் 


(1) ( அ ) விண்ணப்பதாரர் உரிமையாளராக இருக்கும்பட்சத்தில் : சான்றிடப்பட்ட உடைமைகளின் நகல்களான விற்பனை ஒப்பாவணம் / 

பிரிவினை ஒப்பாவணம் / பரிசில் ஒப்பந்தம் விண்ணப்பதாரரின் ஆதரவாக நிறைவேற்றியது சான்றிடப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின் நகல் 


அல்லது 


விண்ணப்பதாரரின் பேரில் உள்ள சொத்து ரசீது . 


( ஆ ) விண்ணப்பதாரர் உடைமையாளர் இல்லையென்றால் வளாகத்தின் உரிமையாளரின் இசைவுக் கடிதம் 


அல்லது 


செல்லத்தக்க குடியிருப்பு தெளிவு மற்றும் 


(i ) படிவம் 6 - ல் உள்ள ஈட்டுறுதிப் பிணைமுறி 


( i ) மிகுதிப்படுத்தப்பட்ட காப்பீட்டுத் தொகை கட்டுவதற்கு ஏற்புக் கடிதம் 
( 2 ) விண்ணப்பதாரர் கூட்டாண்மை நிறுவனமாக இருக்கும்பட்சத்தில் கூட்டாண்மை ஒப்பாவணம் / நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு 
பெற்ற நிறுமமாக இருந்தால் சங்க அமைப்பு விதிகள் (Articles of Association) . 

( 3 ) கையொப்பமிட்டவருக்கு அதிகாரம் அளித்த கடிதம் தீர்மானம் . 


( 4 ) மனையின் நிலைப்படம் . 


6 . உரிமதாரர் குறிப்பிட வேண்டிய விவரங்கள் 


பரிந்துரை 
செய்யும் 
விண்ணப்ப 
மதிப்பிட்ட 
உறுதியேற்ற 
பெரும் மின் 
தேவை 


நிலவும் 
மின்னிணைப் 
பின் 
நிறுவிய 
திறனளவு 


மின்வழங்கலின் தேவைப்படும் 
தன்மை நே . மி / பொருள்களின் 
மா . மி 

சுருங்கிய விவரப் 
மின்னழுத்தம் பட்டியல் , மின் 
அல்லது தாழ் மாற்றி மின் வடம் 
அழுத்தம் 

இணைப்பமைப்பு 
போன்றன (Switchgear) 


மின்னிணைப்பு 
தரவேண்டப்படும் 
தோராயச் 
செலவு 


வழங்கல் 
நிறுவனம் 
பாதிப்புறும் 
வேறுபிற 
குறிப்புகள் 
நுகர்வோர் 
அமைப்பின் 
நிலப்பட விவரம் 


இருப்பில் பொருட்கள் 
உள்ளவை வாங்க 

வேண்டியவை 


( 2 ) 


| 


( 3 ) 


( 5 ) 


(6 ) 


7 . முன்னுரிமை பற்றிய தகவல் , ஏற்கனவே அதே 

பகுதியில் மின்சாரம் வழங்க வேண்டிய உயர் 
அழுத்த மின்னிணைப்பு விண்ணப்பங்கள் 
ஏதாவது நிலுவையில் உள்ளனவா ? 


குறிப்பு - முன்னுரிமையை , அப்பகுதிக்கு மின்சாரம் வழங்கும் துணைமின்நிலைய மின்னூட்டியை , மின் தொடரை வைத்துக் கணிக்க 
வேண்டும் . 


உரிமதாரரது 
பொறியாளரின் கையொப்பம் . " 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2014 அக்டோபர் 7 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


626 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 
Amendments to the Tamil Nadu Electricity Supply Code 

Erratta to Notification 

(Notification No. TNERC / SC /7 – 37, dated 05 - 11 - 2014 ). 
The following errata is issued to the Tamil Nadu Electricity Regulatory Commission Notification No.TNERC /SC /7 - 36 , 
dated 01- 07 -2014 published in Issue No. 30 of the Tamil Nadu Government Gazette , dated the 6th August 2014 , 
Part Section 2 at pages 420 to 427 : 

ERRATA 
In the said Tamil Nadu Government Gazette, at page 421 , in the second line from the top – for "( vi)” read “(iv)”. 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
5th November 2014 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 

LOSS OF CERTIFICATES 
It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are 
being taken to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody , they should 
be treated as invalid and sent to the Secretary , Board of Higher Secondary Examination | Directorate of 
Government Examinations , Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation 
and Anglo - Indian Schools as the case may be for cancellation : 
F1. 6T6T.FI. மாணவர்/மாணவி பெயர். 

பதிவு / மாதம் தேர்வின் 

கடித எண்ணும் 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் சான்றிதழ் 

மற்றும் விவரம் . 

தேதியும் . 
கல்வி மாவட்டம் . 

எண் 

வருடம் . 


(3) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


( 1) 

(2 ) 
No . VI(2 )275 /2014 . 

Paramakudi : 
S . Rajangam 


100988 


March 2009 


S .S .L . C 


15 . 5 . 61600 . 110140/414(2)/2014 , 

13 - 11- 2014 . 


Madurai : 


N . Rajeshkumar 
V . Bakkiyalakshmi 
S . Packiajohnson 


171314 
116083 
168525 


S. S.L.C . 
S.S.L.C. 
S.S.L.C . 


A . Mohammed Hanifa 


Ì S . S .L . C . 


071221 
580854 
152506 


R . Kavitha 


1223429 


A . Surya 
M . Saravanaganesh 
J. Sumathi 
M .G . Jagan 
B . Nagalakshmi 
A . Sundari 
R . B . Saranya 
P . Vanipriya 
S . Srideviarchana 


9 
10 


March 2003 
March 1996 

April 2004 
March 1983 
March 1986 
March 2002 
March 2012 
March 2002 
March 2006 
March 2007 

April 1985 

April 1995 
March 2009 
March 1995 

April 2012 


151724 
173310 
179472 
083729 
111981 
200099 
115970 
1239279 


S.S .L .C . 
S . S .L . C . 
S .S .L . C . 
S .S.L .C. 
S. S.L.C. 
S. S.L. C . 
S .S .L. C . 
S .S .L .C . 
S .S .L.C . 
S.S.L.C . 


12 
13 
14 
15 


Dec. 3 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


627 


$1. 7601. . 

எண் 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / | 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(1) 


(2 ) 


( 3) 


(4 ) 


(5) 


(6 ) 


Periyakulam : 
S . A . Akbar 


16 


077080 


April 1991 


S .S .L . C . 


15 . 5 . 6T600 110140/ 14 ( 2 )/2014 , 

13 - 11- 2014 . 


17 


S . Sadaiammal 


190421 


April 2004 


S . S .L .C . 


Do. 


Uthamapallaiyam : 


18 


G . Ramakrishnan 


S . S .L . C . 


19 
20 
21 


A . Jahfeer Sadiq 
K . Vasanthakumar 
S . Bose 


070960 L 
410567 
000064 
136258 
056145 


March 1989 | 
October 1989 
March 2007 

April 2004 
March 1976 


S .S .L .C . 
S .S .L .C . 
S . S .L . C . 


Tirunellveli : 


034776 
065174 
065289 
1058045 
058643 


042796 


1057695 


058916 
055234 
046830 
063307 


March 1985 
March 2006 
March 2007 
March 2011 
March 2003 
March 1999 
March 2011 
March 2005 
March 2000 

April 1997 
March 2000 
March 1986 
March 1986 
June 1996 
April 1998 


22 A. Neela Renugadevi 
23 A . Lakshmi 
24 N . Venkataprasad 
25 R . Anitra Rani 
26 K . Jaganathan 
27 S . Mohamed Ali Salim 
28 A . Savarimuthu 
29 A . Meenakshi 
30 R . Victoriya 
31 M . Citradevi 
32 J. Veenothin Kavitha 
33 A . Felcy Navajothi 
34 S . Velammal 

M .S . Prathaban 
36 S. Anitha 

Tiruvannamalai : 
37 Bharathi A 

Tuticorin : 
38 J. Stalin 
39 D . Mathi Selvi 
40 S . Rama Lakshmi 
41 S. Gana Sigamani 
42 V . Kumaresan 
43 George Brusi, A . 
44 I. Beulah 
45 T.Teffina 
46 J. Sakthikani 
47 S . Rameshwari 
48 D . Ramkumar 


S . S .L .C . 
S.S.L.C . 
S .S .L . C . 
S.S.L.C 
S .S .L.C . 
S .S .L .C . 
S .S.L .C . 
S .S .L .C . 
S . S.L. C . 
S . S .L. C . 
S. S .L. C . 
S .S .L .C . 
S .S .L .C . 
S . S .L .C . 
S .S .L . C . 


028037 


024744 


055567 
057129 


494500 


March 2001 


S.S .L .C . 


048295 
050133 
040078 
085691 
023852 
088969 


April 1990 
April 1994 
March 1987 
March 2008 
March 1981 
March 2007 
March 2006 
March 2005 
March 1997 

April 1993 
April 2004 


S .S .L.C . 
S. S.L .C . 
S .S .L . C . 
S . S .L. C . 
S . S .L .C . 
S.S .L .C . 
S . S .L . C . 
S. S.L.C . 
S.S .L.C . 
S.S .L.C . 
S . S .L . C . 


077035 


083538 


058441 


049943 


075798 


628 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


சி .என் .சி . 

எண் 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


எண் 


(2) 


(3) 


(4 ) 


(5) 


(6 ) 


Tuticorin :- Cont. 
V . Parameshwari 


49 


085127 


March 2010 


S.S .L.C . 


5 . 5 . 6T600 110140/ 114 (2 )/2014 , 

13 - 11- 2014 


804102 


March 2002 


Do . 


082158 


Do . 


S . S .L . C . 
S. S.L .C . 
S .S .L .C . 
S .S .L .C . 


Do. 


54 


March 2008 
March 2005 
March 1999 
March 1978 
March 1999 

April 1994 
April 1996 


075251 
059267 
034327 
061094 
046854 
049932 


S . S .L . C . 


Do . 


S . S .L . C . 
S . S .L .C . 


Do . 


S . S .L . C . 


Do . 


738957 


March 2007 


S . S .L . C . 


Do . 


50 M . Palvannan 
51 A . Jishnu 
52 M . Caius Mergo 
53 R . Murugashwari 

Nagamani. R . 
55 S . Suganthi 
56 S . Ashok 
57 B . Yesudhasan 

Ponneri : 
58 R . Bhuvaneshwar 
59 A. Josepine Mary 
60 V . Lakshmi 

South Chennai : 

Ambika 
62 S . Ashwin 
63 Kamakshi, A . 
64 S. Nagasakthi 
65 K. Rangarajan 
66 M . Srinivasan 
67 K . Gopi 
68 V . Rukmani 


649296 


S . S .L .C . 


DO . 


April 2004 
April 1993 


427443 


S . S .L . C . 


Do . 


503945 


Do . 


790951 


Do . 


364563 


Do . 


692053 


170813 


po 


339088 


Do . 


March 1998 S .S .L .C . 
March 2008 S.S .L .C . 

April 1990 S . S.L .C . 
March 2005 S . S .L . C . 
March 1973 S . S .L . C . 
March 1984 S . S .L . C . 
March 2006 S.S .L .C . 
March 1996 

April 1998 } S .S .L . C . 

March 2001 
September 2007 S . S .L . C . 

March 1997 S . S .L . C . 
March 2012 S.S.L.C . 


722545 


528410 
710131 
781699 


Do . 


692485 


DO 


69 
70 
71 


506276 


Do. 


1639061 


047749 


Do . 


72 
73 


S . Anitha 
K . Muthumari 
C. Clinton Joseph Roy 
Kovilpatti : 
S . Kannan 
Muthu Manikandan 
Palani : 
K . Priya 
V . Vennila 
J. Hariharasuthanarayansamy 
Ajmeer Kaja Maideen , S . 


March 1995 
March 2009 


S.S.L.C . 
S.S.L.C . 


074864 


Do . 


Do . 


74 
75 
76 
77 


178907 
065011 
104693 
174293 


March 2005 
March 1982 

April 1991 
March 2003 


S. S.L .C . 
S .S .L .C . 
S .S .L .C . 
S. S .L .C . 


DO 


Do. 


Dec . 3 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


629 


41.6T60 . . 
எண் 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / | 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(1) 


(2) 


(3) 


(4 ) 


(5) 


(6 ) 


Palani — Cont. 


K . Priya 


178907 


March 2005 


S . S .L . C . 


15 . 5 . 6T600 110140 /414 (2 )/2014 , 

13- 11 -2014 . 


125691 


Do. 


Do . 


J. Syed Abthahir 
S . Arivazhaki 
A . Magamudhabegam 
S . Ashik Ahamed 


234335 
190308 


April 1997 
March 2008 
March 2007 
March 20007 
October 2000 
March 2011 


S . S .L . C . 
S .S .L . C . 
S .S .L . C . 
S . S .L . C . 


Do . 


Do . 


147535 
564176 


M . Chinna Rasu 


1996191 


S . S .L . C . 


Do . 


117697 


Do . 


P . Muniyandi 
G . Gengatharan 
T . Venkatesan 


133617 


March 1992 
April 1998 

April 1998 
October 1998S 


S .S .L .C . 
S .S .L .C . 
S .S .L .C . 


Do . 


Do . 


133617 
604668 


Ramanathapuram : 


051368 


March 1989 


S . S .L .C . 


Do . 


V . Jeyalakshmi 
Paramagudi : 


T. Preetha 


067994 


Do . 


April 1998 
March 1996 


S . S .L .C . 
S . S .L . C . 


061301 


Do . 


D . Vilva Murugan 
Sivagangai : 


S .S .L .C . 


Do . 


M .K . Veera 
Sathiyakala 


085303 
700944 


April 1998 
March 2001 > 


Madurai : 


J.K . Ramaraj 


Do . 


456423 
470787 


March 2007 | S .S .L .C . 
March 2009 


Chernmadevi : 


B . Athimanikandan 


037731 


Do . 


044853 


Do . 


Jeyasingh Thurai, P . 
R . Kala 


029160 


Do . 


A . Muppidathi 


P . Vasantha 


1031238 
029774 
025028 


March 2003 
March 2003 
March 2001 

April 2012 
March 1996 

April 1994 
March 2010 
March 1987 
March 1999 
March 2009 


S . S .L . C . 
S . S .L . C . 
S. S.L .C . 
S.S.L.C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S .S .L . C . 
S . S .L . C . 
S. S.L.C . 


034844 


Do. 


P . Sekkather Meeran 
Pattuselam , M . 
A . Chithirai Pushpam 
T. John Samuel 
Suresh Krishnan , E . 


019635 


Do . 


Do . 


201138 
035132 


Do . 


630 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


சி . என் .சி . மாணவர் /மாணவி பெயர் , 
எண் 

பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(3) 


(4) 


(5 ) 


(6 ) 


(2) 
Tenkasi : 


S . Sudalaimani 


045831 


April 2004 


S .S .L .C . 


15 . 5 . 6T600 110140 / 14 (2 )/2014 , 

13 - 11 -2014 . 


031444 


Do . 


P . Thangaraj 
B . Ramkumar Yadav 
Virudhunagar : 


April 1991 
March 2002 


S.S.L.C . 
S.S.L.C . 


802301 


M . Prema 


105 
106 


120631 
124578 


T. Chitra 


April 2004 
March 2008 
March 2005 


S . S .L . C . 
S . S .L . C . 
S .S .L . C . 


107 


A . Jesintha 


134978 


108 


014312 


March 1984 


S . S .L .C . 


Nagarkoil : 
N .D . Yosiya Uma 
Packia Prabha 
G . Anand Kumar 


109 


6985407 
022483 
028796 


110 
111 
112 


Christopher, C . 
Fous Nihaya Nihar 
E . Thilakam 


October 2000 , S. S .L .C . 

April 1998 
March 2003 S. S.L .C . 
March 2009 S . S .L . C . 
March 1984 S.S.L.C. 


031499 


015040 


113 


658210 


March 2009 


S . S .L . C . 


Cheyyar : 
R . Govindan 
Tiruvallur : 
D . Kalaimani 
Mohanraj, J.K . 
G . Haresh 


114 


March 1992 


115 


341038 
402238 
805511 


S . S .L . C . 
S.S.L.C . 
S . S .L . C . 
S . S .L . C . 


March 2006 
March 2009 
March 2006 


116 


117 


708731 


118 


101679 


April 1997 


S . S . L . C . 


Rajesh , M . 
Usilampatti : 
M . Kalyani 
Tirupathdur : 
S . Kamal Basha 
Arunkumar, G . 


119 
120 


S . S .L . C . 
S.S.L.C. 
S .S .L . C . 


21 


K . Dinakaran 


122 


123 


315293 
585810 
21668191 
1533072 
312332 
430675 
684707 
656493 
645056 
615575 
446851 
647129 


March 1990 

April 2004 

April 20121 
October 2012 
March 1989 
April 1998 

April 2008 
March 2007 
March 2007 
March 2006 

June 1999 
March 2007 


P . Ramalingam 
M . Saravanan 
Shabreen , H . 
R . Gopi 
Sasirekha, R . 
S . Vignesh 
J. Santhaseelan 
Arul, K . 


124 


125 
126 
127 
128 


S.S.L.C. 
S .S.L .C . 
S .S.L.C . 
S.S.L.C. 
S . S.L .C . 
S .S .L .C . 
S . S .L .C . 
S . S .L .C . 


129 


Dec. 3 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


631 


சி . என் .சி . | மாணவர்/மாணவி பெயர், 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(1) 


( 1 ) 


(2) 


( 5 ) 


( 6 ) 


Tirupathdur — Cont. 
R . Kavitha 


130 


755194 


March 1999 


S .S .L . C . 


ந . க . எண் 110140/ 94(2 )/2014 , 
13- 11 -2014 . 

Do. 


Vijaya Kumar , s . 


396160 


131 
132 
133 


K . Govindasamy 


Do 


V . Saravanan 


396229 
398065 
535812 
602720 | 
643150 
718194 


April 1992 S . S .L . C . 
March 1996 S .S .L .C . 
March 1996 ) S .S .L.C . 
October 1996 

April 1997 
March 2010 S.S .L .C . 
March 2010 S .S .L .C . 


134 


Amuthavalli , A . 


135 ) 


T . Manikandan 


136 


523018 


137 


Vellore : 
Vijayakanth , B . 
Bharathi, s . 
K . Balaji 
P . Vinoth Chandran 


138 


636907 
722960 
602860 


139 


M . Mohana 


524082 


140 ) 
141 


647562 


142 


1775515 


March 2001 
March 2006 
March 2009 

April 2004 
March 2001 
March 2006 
March 2011 
March 2011 ) 
March 2008 

April 1998 
March 2006 
March 2008 
March 2001 

April 1997 


S .S .L .C . 
S . S .L .C . 
S . S. L. C . 
S .S.L.C . 
S . S .L . C . 
S . S . L . C . 
S .S.L. C . 
S . S .L .C . 
S. S.L. C . 
S . S .L . C . 
S . S .L .C . 
S .S .L .C . 
S .S.L.C. 
S.S.L.C . 


143 


1783505 


144 


K . Poongodi 
Jayalakshmi , M . 
Anbu , K . 
K . Mercy 
K .G . Radhakrishnan 
G . Sarguna Priya , G . 
R . Nanda Kumar 
Gnanaprakash , S . 
P . Sathish 


620250 


145 


454019 


146 


147 


636186 
699544 
524179 


148 


149 ) 


416392 


150 


Kanniyakumari : 
G . Vingnesh 
Debra Bosco 
R . Murugesan 


106028 
016854 


151 


March 2001 

April 1997 
March 2006 


S .S.L. C . 
S . S .L . C . 
S .S .L .C . 


152 


784971 


ப . இராமராஜ் , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 

இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


632 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


சி . என் .சி . 

எண் 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(1 ) 


( 2 ) 


( 3) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


No . VI(2 )/276/ 2014 . 

மரிய சாந்தி , V . 
Immaculate Teachers 
Training Institute , 
Pondicherry . 


July 2004 
August 2005 


ந . க . எண் 


0414334 
TTI 136607 
TT2 600872 
TTG 704806 
DTE 804707 


ஆசிரியர் 
கல்வி 
பட்டயம் 


050624 /04/ 2014 , 
24 - 10 - 2014 . 


ப . இராமராஜ் , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 

இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


